கணபதி காப்பு 


கணபதி என்றால்‌ என்ன ? 
கணம்‌ - பதி - கணபதி 


கணபதியின்‌ ததுவம்‌ தான்‌ என்ன ? 

கணங்களுக்கு தலைவன்‌ என்று பொருள்‌ 

கணங்கள்‌ : கூட்டம்‌ , விண்மீன்‌ கூட்டம்‌ . 

பதி : தலைவன்‌ ,கணவன்‌ ,அரசன்‌ ,கோயில்‌ ,ஊர்‌ , உறைவிடம்‌ ,கடவுள்‌ ,குரு. 


இவரை முதல்‌ கடவுள்‌ என்றும்‌, ஞான கடவுள்‌ என்றும்‌ கூறுவர்‌ முன்னோர்கள்‌ 
கூறுவார்கள்‌ 


இவரை முதல்‌ கடவுள்‌ என்று சொல்வதற்க்கு என்ன காரணம்‌ ? 

கணபதியின்‌ உருவம்‌ ( ஓம்காரம்‌ அல்லது ஓங்காரத்தின்‌ ) வடிவம்‌ ஆகும்‌. 
கணபதியின்‌ உருவம்‌ (மனித உடல்‌ * யானையின்‌ தலை ) பொருந்திய உருவம்‌ 
ஆகும்‌. 

ஓங்காரம்‌ என்றால்‌ என்ன ? 

ஓ என்ற எழுத்தை நன்றாக பாருங்கள்‌ இந்த எழுத்து முதலில்‌ ஒரு சிறு 


புள்ளியாகவும்‌ பிறகு ஓங்கி வளைந்து மீண்டும்‌ சுருங்கி பெருத்து மீண்டும்‌ சிறு 
புள்ளியிலே முடியும்‌. 


இந்த எழுத்தில்‌ தொடக்கமும்‌ முடிவும்‌ ஒரே இடத்தில்‌ தான்‌ முடிவது 
போன்றதாக இருக்கும்‌. புள்ளியில்‌ தொடங்க புள்ளியிலே முடியும்‌ . 


KKKKKK 


இந்த ஓங்காரம்‌ அல்லது ஓம்காரம்‌ என்ன சொல்கிறது ? 


ஒரு விதை எப்படி தன்னில்‌ பல கோடி மரங்களை மறைத்து வைத்து 
இருக்கிறதோ அதை போன்று தான்‌ இந்த ஓங்கார தத்துவமும்‌ கூறுறெது. 
விதையின்‌ அளவோ சிறியது ஆனால்‌ அதனுள்‌ எண்ணற்ற மரங்கள்‌ , 

பூக்கள்‌ ,காய்கள்‌ , கனிகள்‌ ,சுவைகள்‌ . இவை அனைத்தும்‌ ஒவ்வொரு தன்மை 
கொண்டது. 


இதனை சிலர்‌ ஒளி , ஒலி என்றெல்லம்‌ கூறுவர்‌ இந்த கூற்று இன்னொரு 
தத்துவத்தில்‌ விளக்கமாக சொல்லப்படும்‌ . 


KKKKKK 
கணபதியின்‌ உருவ தத்துவம்‌ என்றால்‌ என்ன ? 


இரண்டு கைகள்‌ கொண்ட கணபத இருக்கிறார்‌ அவரை தான்‌ முதன்‌ முதலில்‌ 
வணங்கினார்கள்‌ அந்த உருவத்திற்க்கு அர்த்தம்‌ என்னவென்றால்‌. 


“அவர்‌ ஒரு கையில்‌ அச்சானியும்‌, மற்றொரு கையில்‌ ஓலைச்சுவடி வைத்து 
இருப்பார்‌” - ஒரு ஆசிரியர்‌ அல்லது குரு மாணவனுக்கு அறிவை பஒருதள்‌ 
அல்லது அறிவு என்றால்‌ என்ன என்பதை சொல்லவது போன்று இருக்கும்‌. 


(or) 
“அவர்‌ ஒரு கையில்‌ சிவலிங்கம்‌ , மற்றொரு கையை மறைத்து வைத்து 
இருப்பார்‌ அல்லது ஓலைச்சுவடி வைத்து இருப்பார்‌ ” - ஒரு ஆசிரியர்‌ அல்லது 
குரு மாணவனுக்கு மறைப்பொருளை போதிக்கும்‌ வகையில்‌ போன்று 
இருக்கும்‌. 
ஞான கடவுள்‌ என்று அழைப்பதற்க்கு காரணம்‌ என்ன ? 


ஞானம்‌ - கடவுள்‌ = ஞானக்‌ கடவுள்‌ . 
ஞானம்‌ : அறிவு, கல்வி. 


அறிவு என்றால்‌ என்ன ? இதற்க்கு பதில்‌ உங்களிடம்‌ தான்‌ உள்ளது. 
கணபதி வழிபாடு : எந்த ஒரு செயலை செய்யும்‌ முன்‌ இவரை தான்‌ வணங்க 


வேண்டும்‌ என்று முன்னோர்கள்‌ கூறினார்கள்‌. முன்னரே கூறியது தான்‌ இவர்‌ 
அறிவு / ஞான கடவுள்‌ என்று. 


உலக வாழ்க்கையில்‌ கணபதி தத்துவம்‌ 


இந்த கணபதி வழிபாடு தெளிவை தரும்‌ என்றும்‌ சிலர்‌ கூறுவர்‌. 
தெளிவு என்றால்‌ என்ன ? 
இருளில்‌ இருந்த எனக்கு ஒளி கிடைத்தது அதனால்‌ எனக்கு தெளிவு கிடைத்தது 


என்று கூறுவர்‌. ஒரு செயலை செய்யும்‌ முன்‌ அவனுக்கு அந்த செயலை பற்றின 
தெளிவு மிக்க முக்கியம்‌ என்றும்‌ கூறுவர்‌ 


ஒரு மனிதன்‌ எந்த ஒரு செயலை செய்யும்‌ முன்னர்‌ அந்த செயலை சார்ந்த 
தகவல்களை சேகரிக்கா வேண்டும்‌ அப்படி அவர்‌ செய்யாவிடில்‌ அந்த செயல்‌ 
வெற்றியுடன்‌ முடியாது , செயல்‌ தடைபபட்டுவிடும்‌. 


இவ்வாறு அந்த மனிதன்‌ சேகரித்த தகவல்கள்‌ எல்லாம்‌ அவனுக்கு அந்த 
செயலை பற்றின தெளிவான பாதயை காட்டும்‌. தெளிவான பாதையே செயல 
வெற்றியுடன்‌ முடிக்க உதவும்‌ . 


“எந்த செயல்‌ செய்தாலும்‌ அந்த செயலிற்க்கான அறிவை பெற்றால்‌ தான்‌ 
செய்து முடிக்க முடியும்‌” 


KKKKKKK 


கணபதியின்‌ சொரூபாம்‌ சாந்த சொரூபம்‌ . இந்த சாந்த சொரூபாம்‌ 
அமைதியை குறிக்கும்‌ எந்த ஒரு படபடப்பு , ஆரவாரம்‌ இன்றி இருக்கும்‌ 
யானையும்‌ அப்படி தானே இருக்கும்‌ வருவதும்‌ தெரியாது போவதும்‌ தெரியாது. 


KKK 


மெய்ஞான பாதையில்‌ கணபத தத்துவம்‌ 


கணபதியின்‌ உருவம்‌ ஓங்காரத்தை குறிக்கும்‌ ஓங்காரம்‌ என்றால்‌ என்ன 
எனபதின்‌ விளக்கத்தை முன்னரே கூறினோம்‌. 


கணபதியின்‌ உருவமைப்பு ( அருவம்‌ (அ) அரு) , ( அருவுருவம்‌ (அ)அருவுரு) , 
( உருவம்‌ (அ) உரு) என்பதை விளக்கும்‌. 


அருவம்‌ : உருவமின்மை . 


உருவாமின்மை என்றால்‌ என்ன ? 

உருவம்‌ - இன்மை (இல்லாமை , இல்லை, இலாதது ) - உருவமின்மை 
உருவமின்மைக்கு எடுத்துக்காட்டு நீங்களே கண்டு அறிய வேண்டும்‌. 
கண்ணுக்கு தெரியாதவை எல்லாம்‌ உருவமின்மை என்று கூறக்கூடாது அவை 
எல்லாம்‌ நுண்‌ வடிவம்‌ கொண்டது. 

அருவம்‌ எது என்று அறிந்தால்‌ தான்‌ வேதமும்‌ , மெய்‌ ஞானமும்‌ புரியும்‌ 


KKKKKK 


அருவுரு : அரு என்றும்‌ உரு என்றும்‌ சொல்லத்தகாதது அல்லது 
சொல்லமுடியாதவை. 


எந்த ஒரு பொருளையோ அல்லது ஒன்றையோ ௮௬௨௫ என்று கூறுவர்‌? 
இருப்பது போன்று இருக்கும்‌ ஆனால்‌ இருக்காது. சிலசமயம்‌ 
கண்ணுக்கெல்லாம்‌ புலப்படும்‌ ஆனால்‌ இருக்காது. 


எடுத்துக்காட்டு : பஞ்ச பூதத்தில்‌ (நிலம்‌ , நீர்‌ , நெருப்பு , காற்று , ஆகாயம்‌ ) 
இருக்கிறது. நன்றாக சிந்தித்து அறியுங்கள்‌ 


KKKKKK 


உருவம்‌ : வடிவம்‌ , உடல்‌. 


கண்ணுக்கு புலனாக கூடியது எல்லாம்‌ உருவம்‌ என்று சொல்லிவிடலாம்‌ . 
அல்லது முதலும்‌ முடிவும்‌ அறிந்தால்‌ அவற்றை உருவம்‌ என்றும்‌ கூறலாம்‌ . 


இந்த உருவம்‌ எப்படி வந்தது என்று சந்தித்தால்‌ தான்‌ முழுமையான விடை 
கிடைக்கும்‌ 


கணபதியின்‌ உருவம்‌ பெருத்து அகண்ட வயிறு , துதிக்கை. இந்த கணபதி 
உருவத்திற்க்கு பலவிதமான மெய்ஞான கருத்துகள்‌ இருக்கிறது அதனிய 
இப்பொழுது பார்ப்போம்‌. 


தத்துவம்‌ ஒன்று 


பிரபஞ்ச தத்துவம்‌ என்று நாம்‌ முன்னோர்‌ கூறுவர்‌ . பிரபஞ்சம்‌ எப்படி பெருத்து , 
படர்ந்து , விரிந்து தன்‌ இருப்பதை காட்டிக்கொள்ளாமல்‌ தன்னிடம்‌ இருப்பதான 
சூரியன்‌ ,சந்திரன்‌ , நட்சத்திரம்‌, பஞ்ச பூதம்‌ இவற்றை மட்டும்‌ காட்டுதோ அது 
போன்றது தான்‌. 


வம்‌ இரண்‌ 


யோக தத்துவத்தில்‌ கணபதியை மனிதனின்‌ உடல்‌ பாகமாகவும்‌ முன்னோர்‌ 
கூறுவர்‌. 


துதிக்கை : உடலின்‌ மூலாதாரம்‌ முதல்‌ மூளையின்‌ ழே உள்ள எலும்பு வரை. 


மனிதனின்‌ மூளை : கணபதியின்‌ காது , முகம்‌ மூளையின்‌ பின்புறம்‌ கழே 
உள்ள்‌ எலும்பு வரை. 


மனிதனின்‌ பிருட்டம்‌ முதல்‌ தலை பாகம்‌ வரை : கணபதியின்‌ முழு உருவம்‌. 
கணபதியின்‌ தந்தம்‌ : பிறை நிலவை குறிக்கும்‌. 


கணபத வடது கையில்‌ இருக்கும்‌ சிவஇலிங்கம்‌ : வேதம்‌ கூறும்‌ 
மறைப்பொருளான சவத்தை விளக்கும்‌. 


கணபதி இடது கையை மறைத்து வைத்து இருப்பார்‌ : மறைந்து இருக்கும்‌ 
அறிவை அல்லது அறியாமையை அல்லதை சிவத்தை விளக்குவதாக கூறுவர்‌. 


